தமிழ்நாடு அரசு 

2023 


எண் 5 ] 


ந 


வாய்மை 


யே 


அதாவது : 


0 


சு 


வல்லும் 


சென்னை , புதன்கிழமை , பிப்ரவரி 1 , 2023 
தை 18 , சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2054 

பகுதி II- பிரிவு 2 இன் இணைப்பு 

அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறை 
அறிவிக்கைகள் 

பிரிவைச் 

[ அரசாணை ( நிலை ) எண் . 181 , வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி [ UD4- ( 2 ) ] த் துறை , 20 அக்டோபர் 2022. ] 
தமிழ்நாடு 1971 ஆம் ஆண்டு நகர் ஊரமைப்புச் சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 35/1972 ) 10 ஆம் 
சேர்ந்த ( 4 ) உட்பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் 
பின்வரும் கிராமங்களை தென்காசி உள்ளூர் திட்டமிடல் பகுதியில் சேர்ப்பதுடன் , 17.04.1974 ஆம் 
தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II- பிரிவு 2 இல் 220 ஆம் பக்கத்தில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் 
உள்ளாட்சி நிருவாகத் துறையின் II ( 2 ) / RUL / 2152 / 74 ஆம் எண் அறிவிக்கையில் பின்வரும் திருத்தத்தை இதனால் மேற்கொள்கிறார் . 
மேலும் , இந்நோக்கம் மேற்சொன்ன சட்டத்தின் 10 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் ( b ) பகுதியில் கோரப்பட்டவாறு , 
முன்னரே வெளியிடப்பட்டுள்ளது . 

அவர்கள் , 
நாளிட்ட 


DTP - II - 2- ( 5 ) ( T Sup ) -1 


திருத்தம் 

மேற்சொன்ன அறிவிக்கையில் உள்ள அட்டவணைக்குப் பதிலாக , பின்வரும் அட்டவணை சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் . 


தமிழ்நாடு அரசிதழ் 

ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


தொடர் 
எண் . 


( 1 ) 
1 . 


[ Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ விலை : ரூ . 1.60 காசு 


" அட்டவணை . 


உள்ளூர் திட்டமிடல் 
பகுதியின் பெயர் 


( 2 ) 

தென்காசி 


[ 1 ] 


வருவாய் கிராமங்களின் 
எண் மற்றும் பெயர் 

( 3 ) 


நகராட்சி 

தென்காசி 

தென்காசி வட்டம் 


1. குத்துக்கல் வலசை 

6. பாட்டப்பத்து 

11. குணராம நல்லூர் 
7. மின்னடிசேரி 
8.ஆயிரப்பேரி 
9. மத்தளம்பாறை 
13. பாட்டாகுறிச்சி 


தொடர் 
எண் . 


உள்ளூர் திட்டமிடல் 
பகுதியின் பெயர் 
( 2 ) 


2 


1. நல்லாத்தூர் 
2. மட்டிகைக்குறிச்சி 

3. சடையம்பட்டு 

4. குதிரைச்சந்தல் 
5.காரனூர் 

8. கா . மாமனந்தல் 

9. சிறுவங்கூர் 

10. பெருவங்கூர் 

11. நீலமங்கலம் 

12. தென்கீரனூர் 
13.நிறைமதி 
14. மாடூர் 

15.வீரசோழபுரம் ( கி ) ம ( மே ) 
16. பிரித்விமங்கலம் 
32. மடம் 

33. முடியனூர் 
34.குரூர் ( வ ) ம ( தெ ) 

35.மலைகோட்டாலம் 
36.விளம்பார் 
37. தச்சூர் 

39. உலகங்காத்தான் 


[ அரசாணை ( நிலை ) எண் . 185 , வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி [ UD4- ( 2 ) ] த் துறை , 25 அக்டோபர் 2022. ] 

தமிழ்நாடு 1971 ஆம் ஆண்டு நகர் ஊரமைப்புச் சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 35/1972 ) 10 ஆம் பிரிவைச் சேர்ந்த 
( 4 ) உட்பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் 8.12.2010 ஆம் நாளிட்ட 
தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II- பிரிவு 2 இல் 835 மற்றும் 836 ஆம் பக்கத்தில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட வீட்டு வசதி மற்றும் 
நகர்ப்புற வளர்ச்சி துறையின் II ( 2 ) / HOU / 723 / 2010 ஆம் எண் அறிவிக்கையில் , உள்ளூர் திட்டமிடல் பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ள 
கள்ளக்குறிச்சி , ஏமப்பேர் ஆகிய வருவாய் கிராமங்களை உள்ளடக்கிய கள்ளக்குறிச்சி உள்ளூர் திட்டமிடல் பகுதியில் பின்வரும் 
வருவாய் கிராமங்களை இதனால் சேர்க்கிறார் . மேலும் , இந்நோக்கம் மேற்சொன்ன சட்டத்தின் 10 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் 
( b ) பகுதியில் கோரப்பட்டுள்ளவாறு முன்னரே வெளியிடப்பட்டுள்ளது : 

" வருவாய் கிராமங்களின் எண் மற்றும் பெயர் 

39. பங்காரம் 

40. நமச்சிவாயபுரம் 

43. இந்திலி 

47. பொற்படாக்குறிச்சி 

119. ஆலத்தூர் 


வருவாய் கிராமங்களின் 
எண் மற்றும் பெயர் 

( 3 ) 

கடையநல்லூர் வட்டம் 
28. கொடிக்குறிச்சி 
செங்கோட்டை வட்டம் 
15. குன்னக்குடி 

பேரூராட்சி : 

இலஞ்சி 

மேலகரம் 
ஆய்க்குடி . " 


120. திருக்கானங்கூர் 

121 பொம்பரபட்டு 


122 செம்படாகுறிச்சி 

123 கா . அலம்பாலம் 
124 மோகூர் 

125 சோமண்டார்குடி 

126 மோ . வண்ணஞ்சூர் 

127 அரியபெருமனூர் 

128 வாணியந்தல் 

129 தண்டலை 


130 அணைக்கரைக்கோட்டாலம் 

131 அகரக்கோட்டாலம் 
132 சூளாங்குறிச்சி 

135 பள்ளிப்பட்டு 

136 வேலாநந்தல் 

137 பள்ளகச்சேரி 


( தமிழாக்கம் ) 


ஹிதேஸ் குமார் எஸ் . மக்வானா , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


ந . அருள் , 
இயக்குநர் ( மு.கூ.பொ ) , 

தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்பு ) த் துறை . 


தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறை 

[ அரசாணை ( 2 ப ) எண் . 114 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு ( J1 ) த் துறை , 13 டிசம்பர் 2022 ] 

1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த 
( 1 ) உட்பிரிவின் ( b ) பகுதியிலும் 5 - ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 
9-1-2019ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II , பிரிவு -2 இல் 31-32 ஆம் பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட 
தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறையின் II ( 2 ) / LE / 26 / 2019 ஆம் எண் அறிவிக்கையை இரத்து செய்துவிட்டு அதற்குப் பதிலாகவும் 
தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , ஆலோசனைக் குழுவுடன் கலந்தாலோசித்த பின்னர் , தமிழ்நாடு மாநிலத்தில் ஆட்டோ ரிக்ஷாக்கள் 
மற்றும் சீருந்து ஓட்டும் பணிகளில் ஈடுபட்டுள்ள , கீழேயுள்ள விவர அட்டவணையின் ( 1 ) ஆம் நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள 
வகைகளைச் சேர்ந்த பணியாளர்களுக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய வீதங்களை , அந்த விவர அட்டவணையின் 

( 2 ) நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறாக இதனால் திருத்தியமைக்கிறார் . இதன் வரைவு , மேற்சொன்ன 
சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் ( b ) பகுதியில் கோரியுள்ளவாறு , ஏற்கெனவே வெளியிடப்பட்டுள்ளது . 


3 


( 2 ) இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளன்றும் , அந்நாள் முதற்கொண்டும் செயலுக்கு வரும் . 

விவர அட்டவணை 


ஆட்டோ ரிக்ஷாக்கள் மற்றும் சீருந்துகளில் வேலைவாய்ப்பு 

குறைந்தளவு அடிப்படை 

ஊதிய வீதங்கள் 
( ரூ.காசு . ) 

( 2 ) 


பணியாளர் வகைகள் 


( 1 ) 

ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநர்கள் 
( மீட்டர் பொருத்தப்பட்டவை ) 
சீருந்து ஓட்டுநர்கள் 
( மீட்டர் பொருத்தப்பட்டவை ) 


நாளொன்றுக்கு 443.00 ( அல்லது ) 
மாதமொன்றுக்கு 11500.00 
நாளொன்றுக்கு 503.00 ( அல்லது ) 
மாதமொன்றுக்கு 13044.00 


விளக்கங்கள் :—( 1 ) அகவிலைப்படி : மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்களுடன் பணியாளர்களுக்குக் 
கீழே குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 


( i ) அகவிலைப்படியானது , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு 
எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளது . ( அதாவது 2001 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு 
தற்போது கணக்கிடப்பட்ட 161 புள்ளிகள் ) 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் திங்களொன்றுக்கு 
ரூ .71.40 ( எழுபத்தி ஒன்று ரூபாய் நாற்பது காசுகள் மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 


( ii ) முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை ) நுகர்வோர் சராசரி விலைக்குறியீடுகளை 
அடிப்படையாகக் கொண்டு , ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் நாளன்று அகவிலைப்படி கணக்கிடப்பட வேண்டும் . 


( iii ) முந்தைய ஆண்டிற்கான நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணை அடிப்படையாகக் கொண்ட முதல் கணக்கீடு , 
இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 

( 2 ) ( i ) அன்றாட குறைந்தளவு ஊதிய வீதங்களில் , வாராந்திர விடுமுறை ஊதியங்களும் அடங்கும் . 

( ii ) அகவிலைப்படியின் அன்றாட வீதத்தைக் கணக்கிடுவதற்கு அகவிலைப்படியின் மாதாந்திர வீதங்களை 26 ஆல் வகுக்க 
வேண்டும் . 

( 3 ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் அதிகமாக 
இருக்கின்ற இடங்களிலெல்லாம் தற்போதுள்ள ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


( தமிழாக்கம் ) 


முகமது நசிமுத்தீன் , 

அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் . 


ந . அருள் , 
இயக்குநர் ( மு.கூ.பொ ) , 

தமிழ் வளர்ச்சி மற்றும் 

செய்தி ( மொழிபெயர்ப்பு ) த் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை ஆணையரால் 
அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


